﻿189. (நபியே!) பிறைகளைப் பற்றி அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். "அவை மக்க(ளின் பணிக)ளுக்கும் ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டிகள்" என்று கூறுவீராக. நீங்கள் வீடுகளுக்குள் அவற்றின் பின்புற வழியாக வருவது புண்ணியமன்று. மாறாக, (இறைவனுக்கு) அஞ்சி நடப்பவரே புண்ணியவான் ஆவார். ஆகவே, வீடுகளுக்குள் அவற்றின் வாசல்கள் வழியாகவே வாருங்கள். அல்லாஹ் வை அஞ்சுங்கள். (இதனால்) நீங்கள் வெற்றி பெறலாம்.
--------------------------------------------------
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் மக்கள் பிறைகளைப் பற்றி விளக்கம் கேட்டனர். அப்போதுதான், "(நபியே!) பிறைகளைப் பற்றி அவர்கள் உம்மிடம் வினவுகின்றனர். அவை மக்க(ளின் பணிக)ளுக்குக் காலம் காட்டிகள் என்று கூறுவீராக" எனும் வசனம் அருளப்பெற்றது.
அதாவது பிறைகளைக் கொண்டே மக்கள் தம்முடைய கடன் தவணை, பெண்களின் காத்திருப்பு காலம் ("இத்தா"), ஹஜ்ஜின் காலம் ஆகியவற்றை அறிந்துகொள்கிறார்கள்.
ரபீஉ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: மக்கள் (நபி (ஸல்) அவர்களிடம்), "அல்லாஹ் வின் தூதரே! பிறைகள் எதற்காகப் படைக்கப்பட்டன?" என்று கேட்டனர். அப்போதுதான் இந்தத் தொடரை அல்லாஹ்  அருளினான். அதாவது முஸ்லிம்கள் நோன்பு நோற்பதற்கும், நோன்பு துறப்பதற்கும், முஸ்லிம் பெண்களின் "இத்தா"வுக்கும், கடன் தவணைக்கும் காலம் காட்டும் கருவிகளாக அவற்றை அல்லாஹ்  ஆக்கியுள்ளான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: பிறைகளை மக்களுக்குக் காலம் காட்டிகளாக அல்லாஹ்  ஆக்கியுள்ளான். எனவே, பிறையைப் பார்த்து நோன்பு நோறுங்கள். பிறையைப் பார்த்து நோன்பைத் துறங்கள். உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் அந்த மாதத்தை முப்பது (நாட்கள்) ஆகக் கணக்கிட்டுக்கொள்ளுங்கள்.

பின்புற வழியாக வீட்டுக்குள் வருவது 
------------------------------------
அடுத்து "நீங்கள் வீடுகளுக்குள் அவற்றின் பின்புற வழியாக வருவது புண்ணியமன்று. மாறாக, (இறைவனுக்கு) அஞ்சி நடப்பவரே புண்ணியவான் ஆவார். ஆகவே, வீடுகளுக்குள் அவற்றின் வாசல்கள் வழியாகவே வாருங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
பராஉ பின் ஆஸிப் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அறியாமைக் காலத்தில் மக்கள் (ஹஜ், உம்ரா ஆகிய வழிபாடுகளுக்காக) இஹ் ராம் கட்டிவிட்டால், வீட்டுக்குள் பின்புற வழியாகவே வந்துகொண்டிருந்தனர். அப்போதுதான் இந்தத் தொடரை அல்லாஹ்  அருளினான்.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அறியாமைக் கால மக்களில் சிலர் பயணம் செல்ல முடிவுசெய்து, இல்லத்திலிருந்து வெளியேறிவிடுவர். அவ்வாறு புறப்பட்டு வந்த பிறகு, பயணத்தைக் கைவிட்டுவிட்டு ஊரிலேயே தங்கிவிடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குத் தோன்றும்.
அப்போது வீட்டுக்குள் அவர்கள் வாசல் வழியாக நுழையமாட்டார்கள். மாறாக, பின்புற வழியாக ஏறி வீட்டுக்குள் இறங்குவார்கள். இதையே, "நீங்கள் வீடுகளுக்குள் அவற்றின் பின்புற வழியாக வருவது புண்ணியமன்று" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அடுத்து "அல்லாஹ் வை அஞ்சுங்கள். (இதனால்) நீங்கள் வெற்றி பெறலாம்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது அல்லாஹ் வை அஞ்சுங்கள். அவன் உங்களுக்குக் கட்டளையிட்டதைச் செய்யுங்கள். அவன் தடுத்ததைக் கைவிடுங்கள். இதனால் நாளை மறுமையில் அல்லாஹ் வுக்கு முன்னால் நீங்கள் நிறுத்தப்படும்போது வெற்றி பெறுவீர்கள். அப்போது உங்களுக்கு முழுமையாகவும், நிறைவாகவும் அல்லாஹ்  பிரதிபலன் வழங்குவான்.
